Kerala Gazette No. 30 dated 25th July, 2017. 
PART I 


Section iii 


सत्यमेव जयते 


S . 


GOVERNMU 


Tங்க 


KERALA 


MENT OF KE 


TOROLLU 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் - எச் ) துறை 


அறிக்கை 


எண் 24930/ ச . இ . எச் . 1/2015 / சட்ட 

2016 ஜனவரி 27 
ம் . திருவனந்தபுரம் , - 

1191 மகரம் 13 / 

1937 மாகம் 7 . 
கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் 
அறிவிற்காக இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது. சட்டப்பேரவையால் 
நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2016 ஜனவரி 27- ம் தேதி ஆளுநரின் அனுமதி 
கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


டி . சாஜு , 
சட்டத்துறை சிறப்புச்செயலாளர் . 


2016 - ன் சட்ட 


ம் எண் 4 


2015 - ன் அயல் நாட்டு வாழ் கேரள மக்களின் 

நல (திருத்த ) சட்டம் 
2008 - ன் அயல்நாட்டு வாழ் கேரள மக்களின் நலச்சட்டம் திருத்தம் 
செய்வதற்கான ஒரு சட்டம் . 


முன்னுரை - 2008 - ன் அயல்நாட்டு வாழ் கேரள மக்களின் நலச்சட்டம் 
பின்வரும் தேவைகளுக்காக திருத்தம் செய்வது உகந்ததாகயிருப்பதால் ; 


G . 18/ 2016/S -24. 


25 


இந்தியக் குடியரசின் அறுபத்தி ஆறாவது ஆண்டில் பின்வருமாறு 
சட்டமாக்கப்படும் . 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . - (1 ) இந்த சட்டம் 2015 - ன் அயல்நாட்டு 
வாழ் கேரள மக்களின் நலச்சட்ட (திருத்த ) சட்டம் என்று அழைக்கப்படலாம் . 


( 2 ) இது 2009 பிப்ரவரி 24 - ஆம் தேதி நடைமுறையில் வந்ததாக 
கருதப்படவேண்டும் . 


2 . 3 - ஆம் பிரிவிற்கான திருத்தம். - 2008 - ன் அயல்நாட்டு வாழ் கேரள 
மக்களின் நலச்சட்டத்தில் ( 2009- ன் 10) இதற்கு பிறகு முதன்மை சட்டம் என்று 
குறிப்பிடப்படும் ) பிரிவு 3 - ன் துணைப்பிரிவு ( 4)- ன் உட்பிரிவு ( எ )- க்கு பிறகு 
பின்வரும் உட்பிரிவு சேர்க்கப்பட வேண்டியதாகும் ; அதாவது : 


" ( எஎ ) ஐம்பத்தி ஐந்து வயது முழுமையடைந்துள்ளதும் எனில் அறுபது 
வயது முழுமையாவதற்கு முன் நலத்திட்டத்தில் உறுப்பினராகவும் ஐந்து வருடத் 
திற்கு குறையாமல் பங்கு தொகையும் செலுத்திய உறுப்பினர்களுக்கும் தேர்வு 
செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கும் ஓய்வூதியம் அளிப்பதற்கு " 


3 . பிரிவு 6-ற்கான திருத்தம் . -- முதன்மை சட்டத்தின் 6 - ஆம் பிரிவில் , 


(i ) துணைப் பிரிவு ( 1) - ல் " 55 வயது என்ற எண்ணிக்கைக்கும் 
வார்த்தைக்கும் பதிலாக " அறுபது வயது என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட 
வேண்டும் . 


( ii) துணைப்பிரிவு (2 ) - ல் " 55 வயது " என்ற எண்ணிக்கைக்கும் 
வாக்கிற்கும் பதிலாக " அறுபது வயது " என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட 
வேண்டும் . 


( iii) துணைப்பிரிவு (7)- க்கு பிறகு , பின்வரும் துணைப்பிரிவு சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது : 


8 . ஒரு உறுப்பினரின் பதவிக்காலம் நலத்திட்டத்தில் உறுப்பினராகும் 
தியதி முதல் 60 வயது வரை அல்லது ஓய்வூதியம் பெறும் தியதி வரையில் 
அதில் எது இரண்டாவது வருகிறதோ அது வரையிலிருக்கும் . 


4 . பிரிவு 8 -ற்கான திருத்தம் . -- முதன்மை சட்டத்தின் 8 - ஆம் பிரிவில் , 
(1)- ஆம் துணைப்பிரிவில் , ஐம்பத்தைந்து வயது என்ற வார்த்தைகளுக்கு பதிலாக 
" அறுபது வயது என்ற வார்த்தைகள் சேர்க்கப்படவேண்டும் . 


26 


5 . செல்லுபடியாதல் . -- முதன்மை சட்டத்திலும் அதின் கீழ் உருவாக்கப் 
பட்டுள்ள சட்டங்களிலும் திட்டத்திலும் எவ்வாறு இருந்தாலும் 2009 பிப்ரவரி 
24- ஆம் தியதி முதல் இந்த சட்டம் அரசிதழ் அறிக்கையில் அறிவித்த நாள் 
வரையிலான காலவரையறையில் , ஐம்பத்தைந்து வயது முழுமையடைந்துள்ளதும் 
எனில் அறுபது வயது முழுமை பெறுவதற்கு முன்னால் நலத்திட்டத்தில் உறுப் 
பினராக விண்ணப்பம் அளிக்கப்பட்டுள்ளதுமான எந்த ஒரு நபருக்கும் 
உறுப்பினர் பதவி வழங்கவும் அவ்வாறு சலுகை அளித்தும் செய்தது சார்ந்த 
எல்லா நடவடிக்கைகளும் அவ்வாறு வழங்கப்பட்டுள்ள உறுப்பினர் பதவி 
சலுகைகளும் , இந்த சட்டப்படி திருத்தம் செய்யப்பட்ட முதன்மை சட்டத்தின் 
கீழ் அங்கீகரிக்கப்பட்டதாகவும் வழங்கியதாகவும் எண்ணப்பட வேண்டியதும் 
அவை சார்ந்து எடுத்துள்ள எந்த ஒரு நடவடிக்கையும் எந்த ஒரு நீதிமன்றத் 
திலோ பிற அதிகார இடமோ கேள்வி கேட்க கூடாததுமாகும் . 


27 


